Kerala Gazette No. 30 dated 25th July , 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


RS 


GOVERNM 


- Tங்க 


TOROLLU 


ENT OF KEP 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - பி ) துறை 


அறிக்கை 


எண் 20053/ச . இ . பி . 2/2015 /சட்ட ம் . 


2016 மார்ச் 11 
திருவனந்தபுரம் , 

1191 கும்ப ம் 27 / 
1937 பால்குணம் 21. 


2016 மார்ச் மாதம் 11- ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின் வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . சாஜு , 
சிறப்புச்செயலர் ( சட்டம்). 


2016 - ன் சட்ட 


ம் எண் 8 


2016 - ன் கேரள நிலவரி (திருத்த ) சட்டம் 
1961 - ன் கேரள நிலவரி சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்குரிய 
ம் . 


சட்ட 


முகவுரை. -- கேரள மாநிலத்தின் 1961 - ன் நிலவரி சட்டம் பின்வரும் 
தேவைகளுக்காக மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின்வருமாறு விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டது . 


G . 17/2016/ S - 24. 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- ( 1) இந்த அவசரச்சட்டம் 2016 - ன் 
கேரள நிலவரி (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2) 2014 செப்டம்பர் 30 - ம் தேதி இது அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 

2. பிரிவு 6- ல் திருத்தம் . - 1961- ன் கேரள நிலவரி சட்ட ம் ( 1961 - ன் 13 ) 
(இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு (1)- க்கு 
பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" (1 ) பிரிவு 7- ன் துணைப்பிரிவு ( 2) - ன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு , 
பிரிவு 5- ன்படி சுமத்தப்பட்ட அடிப்படை ஆண்டு வரி விகிதம் பின்வரும் 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது . 


அட்டவணை 
i . பஞ்சாயத்து பகுதிகளுக்கு 

8 ஆர் ( Are ) வரை ... ஆர் ஒன்றிற்கு ( Are ) ரூபாய் 1 
2 ஹெக்டர் வரை 

ஆர் ஒன்றிற்கு ( Are ) ரூபாய் 2 
2 ஹெக்டருக்கு மேல் ரூபாய் 400 அதனுடன் இரண்டு 

ஹெக்டருக்கு அதிகமான நிலத்திற்கு , 
கூடுதலாக ஒவ்வொரு ஆர் ( Are) -க்கும் 

ரூபாய் 5- ம் சேர்த்து 
ii . நகர பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி மன்ற பகுதிகளுக்கு 

3 ஆர் ( Are ) வரை . ஆர் ( Are ) ஒன்றிற்கு ரூபாய் 2 
2 ஹெக்டர் வரை 

ஆர் ( Are ) ஒன்றிற்கு ரூபாய் 4 
2 ஹெக்டருக்கு மேல் .. ரூபாய் 800 அதனுடன் இரண்டு 

ஹெக்டருக்கு அதிகமான நிலத்திற்கு , 
கூடுதலாக ஒவ்வொரு ஆர் ( Are) - க்கும் 

ரூபாய் 10- ம் சேர்த்து 
iii. மாநகராட்சி பகுதிகளுக்கு 
2 ஆர் ( Are ) வரை 

ஆர் ( Are ) ஒன்றிற்கு ரூபாய் 4 
2 ஹெக்டர் வரை 

ஆர் ( Are ) ஒன்றிற்கு ரூபாய் 8 
2 ஹெக்டருக்கு மேல் ரூபாய் 1600 உடன் இரண்டு 

ஹெக்டருக்கு அதிகமான நிலத்திற்கு , 
கூடுதலாக ஒவ்வொரு ஆர் ( Are ) 
ஒன்றுக்கு ரூபாய் 20 - ம் சேர்த்து 


22 


குறிப்பு : - 2014 செப்டம்பர் 30- ம் தேதியோ அல்லது அதற்கு பிறகோ செலுத்தப் 

பட்ட அதிக அளவிலான வரி, வருங்காலத்தில் செலுத்த வேண்டிய 
நிலுவையில் சரி செய்யப்படும். . 


4. இரத்து செய்தலும் பாதுகாப்பும் . - (1) 2016- ன் (2016- ன் 2) கேரள நிலவரி 
சட்டம் (திருத்த ) அவசரச்சட்டம் இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 


(2 ) இவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , முதன்மைச்சட்டத்தின் 
படி மேற்குறிப்பிட்டபடி அவசரச்சட்டத்தினால் திருத்தப்பட்டதாக செய்யப் 
பட்ட எந்த ஒரு காரியம் அல்லது மேற்கொள்ளப்பட்ட எந்த நடவடிக்கையும் 
முதன்மைச்சட்டத்தின்படி இந்த அவசரச்சட்டத்தினால் திருத்தப்பட்டதாகக் 
கருதப்படவேண்டும் . 


